சத்துருவின்‌ கண்ணி 
சகோ..அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


சத்துருவின்‌ தந்திரங்களை சரிவர அறியாதபடியினால்‌, இன்று சாகசம்‌ செய்யவேண்டிய பலர்‌ அவனுக்கே 
சகாக்களாகிவிட்டனர்‌. எதிர்த்து நின்று போரிட்டவர்களை எதிரி எறிந்தே வீழ்த்துவதும்‌, கால்கள்‌ தளரும்‌ 
நேரத்தில்‌ அவர்களை கண்ணியிலே சிக்கவைப்பதும்‌ சாத்தானின்‌ அன்றாட வேலையாகிவிட்டபடியினால்‌, 
நாம்‌ நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ தூங்கினால்‌ கூட நாம்‌ மரித்துவிட்டோமென்று 
பிரகடனப்படூத்திவிடுவான்‌. உலகத்தின்‌ மாயை இறைவனுக்கு ஒத்துவராத ஒன்று. காலத்தின்‌ பாகை 
பலமடங்கு குறைந்து இறுதியில்‌ கடைசிக்காலம்‌ என்ற பரிதாப நிலைக்கு நாம்‌ தள்ளப்பட்டிருக்கிறோம்‌. 
தேசத்தில்‌ பல நெருக்கங்களை ஏற்படுத்தி பல எலியாக்களின்‌ உயிர்களை வேட்டையாடும்‌ பணியை 
சத்துரு சகல தந்திரங்களோடும்‌ செய்துவருகிறான்‌. விழித்திராவிட்டால்‌ வாழ்க்கையை இழப்பது நிச்சயம்‌. 
போரிட விரும்புகிற நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ போர்முனையைவிட நமது வாள்‌ முனையே முக்கியம்‌. 
தனியறையில்‌ தேவனை சந்திக்காத பலரை சத்துரு தெரு முனையில்‌ தேடூவாரற்று வீழ்த்திவிட்டான்‌. 
இரத்தம்‌ சிந்த வேண்டும்‌ என்று புறப்பட்ட பலருக்கு சத்துருவைக்கண்டால்‌ இன்று சத்தமிடக்கூட 
இயலவில்லை. ஸவீரமாய்ப்‌ புறப்பட்டபோதும்‌ பலமில்லாத காரணத்தால்‌ பரிதாபமாகவும்‌ கோரமாகவும்‌ 
மாண்டவர்கள்‌ ஏராளம்‌. எனவே சத்துருவின்‌ கண்ணிகளுக்குத்‌ தப்பி நம்மையும்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்தவர்களையும்‌ பாதுகாத்துக்கொள்ள சர்வவல்லவர்‌ நமக்கு உதவி செய்வாராக. 


மேய்ப்பனின்‌ வைராக்கியம்‌:- 

நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள கன்னிகையாகக்‌ கிறிஸ்து என்னும்‌ ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க 
நியமித்தபடியால்‌, உங்களுக்காக தேவவைராக்கியமான வைராக்கியம்‌ கொண்டிருக்கிறேன்‌. ஆகிலும்‌, 
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததுபோல, உங்கள்‌ மனதும்‌ கிறிஸ்துவைப்‌ 
பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன்‌.”'(2கொரி 11.2,3). 


மேற்கண்ட இரண்டு வசனங்களிலும்‌ பவுல்‌ கொரிந்து சபையைக்‌ குறித்ததான கவலையையும்‌, 
அந்த சபையின்‌ மேல்‌ தனக்கு இருக்கின்ற வைராக்கியத்தையும்‌ அதிகம்‌ வெளிக்காட்டுகிறதை நாம்‌ 
காணமுடியும்‌. தேவனுடைய சபையை கிறிஸ்துவுக்கென்று களங்கமில்லாத கன்னிகையாக ஓப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்ற கவலையே பவுலை நாளுக்கு நாள்‌ அழுத்திக்கொண்டிருந்தது. கொரிந்து 
சபையில்‌ பலதரப்பட்ட பிரச்சனைகள்‌ காணப்பட்டன. ஜனங்கள்‌ விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட 
காரியங்களில்‌ தங்களைக்‌ கெடுத்துகொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ மத்தியிலே பல பிரிவினைகளும்‌ 
காணப்பட்டது. சிலர்‌ தாங்கள்‌ பவுலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்றும்‌, சில்‌ தங்களை கேபாவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்றும்‌, சிஸ்‌ தங்களை அப்பொல்லோவைச்‌ சேர்ந்தவ்கள்‌ என்றும்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. 
விபச்சாரமும்‌ கூட அவர்கள்‌ மத்தியில்‌ காணப்பட்டது. பரிசுத்த ஆவியின்‌ வரங்களைக்‌ குறித்தும்‌ 
அவர்களிடையே வேறுபட்ட கருத்துக்கள்‌ காணப்பட்டது. குடும்ப காரியங்களிலும்கூட பல மாறுபட்ட 
விதங்கள்‌ அவர்களிடம்‌ இருந்தது. கணவன்‌ மனைவி உறவிலேயும்‌ அநேக கேள்விகளோடேதான்‌ 
வாழ்ந்தார்கள்‌. அங்கே தங்களைக்‌ குறித்தே ஜனங்கள்‌ பெருமையாய்‌ நினைத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


எனவேதான்‌ பவுல்‌ கையானது அதனுடைய வேலையைச்‌ செய்யட்டும்‌, வாயானது அதனுடைய 
வேலையைச்‌ செய்யட்டும்‌, எல்லாரும்‌ வாயாகிவிட்டால்‌ கை என்ன செய்யும்‌ என்று அவர்களுக்கு புத்திமதி 
சொல்லுகிறார்‌. கொரிந்து சபை அநேக பிரச்சனைகளினாலே நிறைந்திருந்த சபையாகக்‌ காணப்பட்டது. 
பவுலோ இந்த சபையைக்‌ குறித்து அதிக வைராக்கியம்‌ உடையவராகக்‌ காணப்பட்டார்‌. 
வைராக்கியத்தோடு கூட பவுலை கவலையும்‌ ஆட்கொண்டிருந்தது. எனவேதான்‌ 2கொரி 11-3ல்‌ உங்கள்‌ 
மனதும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன்‌ 
என்று எழுதுகிறார்‌. மற்றவர்களைக்‌ கொள்ளையிட்டு அவர்களை மத்தியில்‌ வைராக்கியமுடன்‌ ஊழியஞ்‌ 
செய்தார்‌. அவர்களுக்காக மிகுந்த பாரமுடன்‌ இருந்தார்‌. ஆனாலும்‌ சர்ப்பமானது ஏவாளை 
வஞ்சித்ததுபோல, கேட்ட வசனத்தினின்று அவர்களையும்‌ வஞ்சித்துவிடுவானோ என்ற கவலை அதிகம்‌ 
பவுலை அழுத்தியது. இன்னுமொரு இடத்தில்‌ சாத்தான்‌ அவர்கள்‌ மனதை தன்பக்கமாக 
இழுத்துக்கொள்வானோ என்று வருந்துகிறதைக்‌ காணமுடியும்‌. 


சத்துருவின்‌ வஞ்சனை வருவது எப்படி? 


சத்துரு சபையை எப்படி வஞ்சிக்கிநான்‌ என்பதை நாம்‌ அறிந்துகொண்டால்‌ அவனது 
தந்திரங்களுக்கு நாம்‌ தப்பித்துக்‌ கொள்வது எளிது. 


பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால்‌ பிடிபட்டிருக்கிற அவர்கள்‌ மறுபடியும்‌ 
மயக்கந்தெளிந்து அவன்‌ கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும்‌, சாந்தமாய்‌ அவர்களுக்கு உபதேசிக்க 
வேண்டும்‌. 2 தீமோத்தேயு 2.26 


பவுல்‌ தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு அனுப்பும்போது, பிசாசின்‌ கண்ணியில்‌ 
அகப்பட்டவர்களைக்குறித்து தெளிவாய்ச்‌ சொல்லி அனுப்புகிறதை நாம்‌ இந்த வசனத்தில்‌ பார்க்கிறோம்‌. 
ஏனென்றால்‌ தீமோத்தேயுவிற்கு இந்த காரியத்தைக்குறித்ததான அறிவை உண்டுபண்னுவது பவுலிற்கு 
அவசியமாகக்‌ காணப்பட்டது. இந்த நாளிலே நமக்கு பிசாசின்‌ தந்திரங்களைக்‌ குறித்ததான அறிவு மிக 
அவசியமாயிருக்கிறது. 2கொரிந்தியர்‌ 2.11ல்‌ அவனுடைய தந்திரங்கள்‌ நமக்குத்‌ தெரியாதவைகள்‌ 
அல்லவே என்று பவுல்‌ எழுதியிருக்கிறார்‌. தீமோத்தேயுவிற்கு எழுதும்போது அதைத்தான்‌ கண்ணி என்று 
குறிப்பிட்டு எழுதுகிறார்‌. 


கண்ணி என்றால்‌ என்ன? அது எப்படி வேலை செய்கிறது 
சத்துருவின்‌ வஞ்சக என்பதை நாம்‌ நிச்சயம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. மீன்‌ சாப்பிடுவது நம்‌ 
வலையில்‌ நாம்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்ததுதான்‌. ஆனால்‌ எல்லாருக்கும்‌ மீன்பிடிக்கத்‌ 
அகப்பட்டுக்கொள்ளும்போது | தெரியாது. மீன்‌ பிடிப்பவர்கள்‌ தூண்டிலை மட்டூம்‌ போட்டால்‌ அதிலே 
பாதுகாப்பாய்‌ மீன்‌ பிடிபடாது. தூண்டிலிலே நிச்சயம்‌ மீனிற்காக இரை 
இருக்கக்கூடிய இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ மீன்கள்‌ இரையைக்‌ கண்டு அருகிலே 
வரும்‌. வெளியே இருந்து பார்த்தால்‌ தூண்டில்‌ தெரியாது இரை 
மட்டுந்தான்‌ தெரியும்‌. தூண்டிலோ இரையினுள்‌ நன்றாக மறைத்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌. பிசாசும்‌ இப்படியேதான்‌ மக்களிடையை கிரியை 
செய்கிறான்‌. முதலாவது ஜனங்களை பிடிக்கக்கூடிய தந்திரமான 


கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டுவிட்டு நம்‌ 
ஆத்துமாவை நாசமாக்குகிற 
பாதுகாப்பற்ற இடத்திற்கு கண்ணியை வைக்கிநான்‌. ஆனால்‌ அந்தக்‌ கண்ணி தெரியாதபடி 
தள்ளப்பட்டுவிடுகிறோம்‌. கண்ணியைச்‌ சுற்றிலும்‌ வெளிப்புறத்திலே ஜனங்களை கவரக்கூடிய 
காரியங்களை வைத்துவிடுகிறான்‌. பிசாசினுடைய கண்ணி மிக 
கவர்ச்சிகரமாகத்‌ தோன்றும்‌. ஆனால்‌ அது நம்மைப்‌ பிடிப்பதற்காகவே. 


கவர்ச்சிதான்‌ கண்ணி:- 

பிசாசின்‌ கண்ணியிலே இரண்டு காரியங்களை நாம்‌ அறிந்து கொள்ளமுடியும்‌. முதலாவது அது 
கவர்ச்சிகரமாக இருக்கும்‌. இரண்டாவது மாட்டிக்கொண்டபின்‌ மறுபடியும்‌ மீண்டும்‌ வெளியே வரவிடாது. 
இதுதான்‌ கண்ணி. புத்திசாலியான சில மீன்கள்‌ ஞானமாய்‌ வெளியே வைக்கப்பட்டிருக்கிற இரையை 
மாத்திரம்‌ மேலோட்டமாகக்‌ கொறித்துவிட்டு தூண்டிலில்‌ அகப்படாமல்‌ நழுவிவிடும்‌. ஆனால்‌ சில 
அப்பாவியான மீன்கள்‌ இரையோடுூ கூட தூண்டிலையும்‌ லபக்கென்று விழுங்கிவிட்டு தூண்டிலினுள்‌ 
மறைக்கப்பட்டூுள்ள முள்ளில்‌ சிக்கிக்கொண்டு வெளியே வந்துவிடும்‌. அதாவது இருக்கவேண்டிய 
இடத்தைவிட்டூவிட்டு பிழைக்கவியலாத இடத்துக்கு வந்துவிடுகிறது. அதைப்போல சத்துருவின்‌ வஞ்சக 
வலையில்‌ நாம்‌ அகப்பட்டுக்கொள்ளும்போது பாதுகாப்பாய்‌ இருக்கக்கூடிய கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டூவிட்டு நம்‌ ஆத்துமாவை நாசமாக்குகிற பாதுகாப்பற்ற இடத்திற்கு தள்ளப்பட்டூுவிடுகிறோம்‌. 
அப்படிப்பட்ட நிலைக்குக்கொண்டுவரவே சத்துரு தந்திரமாய்ச்‌ செயலாற்றுகிறான்‌. 


இன்றைக்கும்‌ பிசாசானவன்‌ மக்கள்‌ மத்தியிலே கண்ணியை வைக்கிறான்‌. நான்‌ ஏழாம்‌ வகுப்புப்‌ 
படித்துக்கொண்டிருந்தபோது பள்ளியின்‌ அருகிலே எனது நண்பனுக்கு ஒரு பெரிய குடோன்‌ இருந்தது. 
மணி அடித்த உடன்‌ சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அங்கே போய்விடுவோம்‌. குடோனில்‌ சென்று 
விளையாடவேண்டும்‌ என்பதற்காக வழியிலேயே சாப்பிட்டுவிடுவோம்‌. அங்கே சென்ற பின்‌ குருவிகளைப்‌ 
பிடிப்பது எங்களது விளையாட்டு. குருவிகளைப்‌ பிடிப்பதற்காக மூங்கிலினால்‌ வளையம்‌ செய்து அதிலே 
மெல்லிய கண்ணிகளைக்‌ கட்டி அதற்கு மேல்‌ மணலைத்தூவி மூடிவிடுவோம்‌. மேலே குருவிகளுக்காக 
இரைகளைப்‌ போடுவோம்‌. இப்படியாக தினமும்‌ குறையாமல்‌ பத்து குருவிகளைப்‌ பிடித்துவிடுவோம்‌. 
குருவிகள்‌ இரை சாப்பிடும்‌ போது காலால்‌ கிளறித்தான்‌ சாப்பிடும்‌. அப்படிக்‌ கிளறும்போது கால்கள்‌ 
கண்ணியில்‌ சிக்கிவிடும்‌. பிடிப்பது எளிதாகிவிடும்‌. 


ஆனால்‌ ஒருமுறை கருப்பு நிற குருவி ஒன்று தூரத்திலிருந்து கண்ணியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டேயிருந்ததோடூ மட்டுமல்லாமல்‌ சத்தமிட்டுக்கொண்டேயிருந்தது. அதனால்‌ அங்கே வேறு எந்த 
குருவிகளும்‌ அருகிலே வரவில்லை. நான்‌ அருகிலிருந்த எனது நண்பனிடம்‌ கேட்டேன்‌. அவன்‌ “ அந்த 
கருப்பு நிறக்‌ குருவி மிகத்‌ தந்திரமுள்ளது தானும்‌ பிடிபடாது, மற்ற குருவிகளையும்‌ அகப்படவிடாது 
அதற்கு கண்ணியிருப்பது நன்றாகத்‌ தெரியும்‌” என்று என்னிடம்‌ சொன்னான்‌. நான்‌ எப்படி என்றேன்‌. நாம்‌ 
கண்ணியை வைத்துக்‌ கொண்டிருக்கும்போதே அது மேலிருந்து கண்ணியை பார்த்துக்‌ கொண்டேயிருந்தது 
என்று சொன்னான்‌. 


கண்ணியில்‌ 


ணி ஸி அலல்‌ விங்‌ 6 ரட்‌ 
கண்ணியை வைக்கிறதை மனிதன்‌ பார்த்துவிட்டால்‌ அதிலே நிச்சயம்‌ சிக்கிக்கொண்டவன்‌ 


அகப்படமாட்டான்‌. எனவேதான்‌ சாலமோன்‌.” எவ்வகையான பட்சியானாலும்‌ சரி, 
அதின்‌ கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா” என்று நீதிமொழிகள்‌ 
1.17ல்‌ சொல்லுகிறார்‌. கண்ணியைப்‌ பார்த்துவிட்டால்‌ நாம்‌ மாட்டிக்கொள்வோம்‌ 
என்று தெரிந்துவிடும்‌. எனவேதான்‌ பிசாசானவன்‌ கவர்ச்சிகரமாகத்‌ 
தோன்றும்படியாகச்‌ சில காரியங்களைக்‌ காண்பிப்பான்‌. ஆனால்‌ அதற்கு 
உள்ளாக நம்மைப்‌ பிடிக்கும்படியான கண்ணிகள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 


அடுத்தவரது 
ஆலோசனையை 
அசட்டை 
செய்துவிடுவான்‌ 
அவைகளைக்‌ 


கேட்க மாட்டான்‌. 
தன்னுடைய காதை 
அடைத்துக்‌ 
கொள்வான்‌. 
எல்லாம்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌ என்றே 
சொல்லுவான்‌. 


மூன்று காரியங்களை நாம்‌ தெரிந்துகொண்டால்‌ நாம்‌ பிசாசின்‌ 
கண்ணியினின்று நம்மை தப்புவித்துக்கொள்ளலாம்‌. 


1. ஆலோசனையை அசட்டை பண்ணுதல்‌ 
2. உட்புறமான காயங்கள்‌ 
3. சத்தியத்தை உணராமலிருத்தல்‌ 


1. ஆலோசனையை அசட்டை பண்ணினால்‌:- 


சாத்தான்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ எழும்பி, இஸ்ரவேலைத்‌ தொகையிடுகிறதற்குத்‌ தாவீதை 
ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும்‌, ஜனத்தின்‌ சேர்வைக்காரரையும்‌ நோக்கி. நீங்கள்‌ போய்‌, 
பெயொ்செபா தொடங்கித்‌ தாண்‌ மட்டும்‌ இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி, அவர்கள்‌ இலக்கத்தை நான்‌ 
அறியும்படிக்கு, என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றான்‌. 1 நாளாகமம்‌ 21.1,2. 


இங்கே பிசாசாவைன்‌ தாவீதை எண்ணும்படி ஏவிவிடுகிறான்‌. கணக்கிடுவது தேவனுக்கு 
விரோதமானது அல்ல, ஆனால்‌ பிசாசாவைன்‌ ஏவிவிட்டதினால்‌ தாவீது அதிலே மாட்டிக்கொண்டான்‌. 
தாவீது கண்ணியிலே மாட்டிவிட்டான்‌ என்று எப்படித்‌ தெரியும்‌ தெரியுமா? அவனுடைய சேனாதிபதியாகிய 
யோவாப்‌ வந்து அவனிடம்‌ “இராஜாவே அப்படிச்செய்ய வேண்டாம்‌” என்று சொன்ன போதிலும்‌ இல்லை; 
என்னுடைய வார்த்தையின்படிதான்‌ நடக்கும்‌ என்று பெருமையாகச்‌ சொன்னதினாலே அவன்‌ கண்ணியிலே 
மாட்டிக்கொண்டான்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ளமுடியும்‌. 


கண்ணியில்‌ சிக்கிக்கொண்டவன்‌ அடுத்தவரது ஆலோசனையை அசட்டை செய்துவிடுவான்‌ 
அவைகளைக்‌ கேட்க மாட்டான்‌. தன்னுடைய காதை அடைத்துக்‌ கொள்வான்‌. எல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌ 
என்றே சொல்லுவான்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம்‌ ஆலோசனை கொடுப்பது இயலாத காரியம்‌. 
ஏனென்றால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ காதை அடைக்கிற செவிட்டூவிரியனைப்‌ போல்‌ இருக்கிறார்கள்‌ (சங்கீதம்‌ 
58.5). ஆனால்‌ ஆலோசனை சொல்லுகின்ற நம்மைப்பார்த்து, “நீங்கள்தான்‌ மாட்டிக்கொண்டீர்கள்‌! என்று 
அடித்துப்பேசுவார்கள்‌. 


ஆலோசனையைக்‌ கேட்க விரும்பாத எவனும்‌ கண்ணியில்‌ மாட்டிக்கொண்டான்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. 


2. உட்புறமான காயங்கள்‌:- 


பிசாசின்‌ கண்ணியில்‌ இன்று அநேகர்‌ ஏன்‌ சிக்கிவிடுகிறார்கள்‌ என்றால்‌ உட்புறமாக அவர்களுக்குக்‌ 
காயங்கள்‌ இருக்கிறது. 

அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதைப்பார்க்கிலும்‌ கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது. நீதிமொழிகள்‌ 18.19. 


காயம்பட்ட எந்த சகோதரனையும்‌ வசப்படூத்துவதென்பது அரிதான செயல்‌. ஏனென்றால்‌, மனதில்‌ 
காயப்பட்ட எந்த ஒரு மனிதனும்‌ தன்னைச்‌ சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பிவைத்திருக்கிறான்‌ என்று 
வேறொரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது. நம்மை செயல்படவிடாமல்‌ தடுப்பதுதான்‌ பிசாசினுடைய நோக்கம்‌. 
நாம்‌ பிரயோஜனமாய்‌ இருந்துகொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து நம்மை வெளியேற்றவே பிசாசாவைன்‌ 
இப்படிச்‌ செய்கிறான்‌. உட்புறமாகக்‌ காயம்பட்ட மனிதன்‌ நான்கு புறங்களிலும்‌ தன்னைச்‌ சுற்றி மதில்‌ 
சுவரை எழுப்பிவிடுகிறான்‌. ஆனால்‌ அவனுக்கே இது தெரியாது. 


இடறல்கள்‌ வராமல்போவது கூடாதகாரியம்‌, ஆகிலும்‌ அவைகள்‌ எவனால்‌ வருகிறதோ, அவனுக்கு 
ஐயோ என்று லூக்கா 17.1ல்‌ இயேசு சீஷர்களுக்குக்‌ கற்றுக்கொடுத்ததை நாம்‌ பார்க்கமுடியும்‌. 
காயம்படாமல்‌ உலகில்‌ வாழவேண்டும்‌ என்றால்‌ அது கூடாத காரியம்‌. நம்முடைய உள்ளத்தைக்‌ 
காயப்படுத்துகிற காரியங்கள்‌ உலகத்திலே நடந்துகொண்டேதான்‌ இருக்கும்‌. நம்மைக்‌ காயப்படுத்துவதற்கு 
வேறு எங்கோ இருந்து யாரும்‌ வரப்போவதில்லை நம்மோடு கூட வீட்டிலே, ஊரினிலே, வேலை செய்யும்‌ 
இடங்களில்‌ இருப்பவர்கள்தான்‌ நம்மைக்‌ காயப்படுத்துவார்கள்‌. காயம்பட்டவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌? 
நான்‌ யாரையும்‌ காயப்படூத்தமாட்டேன்‌. யாரும்‌ என்னைக்‌ காயப்படுத்தவும்‌ விடமாட்டேன்‌ என்ற 
கோட்பாட்டில்‌ நான்கு புறமும்‌ பாதுகாப்பு என நினைத்து சுவர்‌ எழுப்பி அதனுள்ளேயே இருந்து 
விடுவார்கள்‌. 


“பட்ட காலிலேயே படும்‌ கெட்ட குடியே கெடும்‌” என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. இதைப்போல 
காயம்பட்டவர்கள்‌ ஒரே இடத்தில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ காயம்படும்போது அங்கே இனிமேல்‌ போகமாட்டேன்‌ 
போனால்‌ காயம்படுகிறது என்று எண்ணி போகிறதை நிறுத்திக்கொண்டால்‌, பிசாசு வெற்றி பெற்றுவிட்டான்‌ 
என்று அர்த்தம்‌. பிசாசானவன்‌ “காயம்‌” என்ற உணவை வைத்து அவர்களைக்‌ கண்ணியிலே 
அகப்படச்செய்துவிட்டான்‌. இது அகப்பட்டவர்களுக்குத்‌ தெரிவதில்லை பிசாசினுடைய தந்திரங்களை நன்கு 
அறிந்துகொள்ளுங்கள்‌. சிஸ்‌ அவரிடம்‌ பேசினால்‌ தன்னுடைய பரிசுத்தம்‌ கெட்டுவிடும்‌ இவரிடம்‌ பேசினால்‌ 
தன்னுடைய மதிப்பும்‌, மரியாதையும்‌ குறைந்துவிடும்‌ என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. இதுவும்‌ 
பிசாசு நம்மை செயல்படவிடாமல்‌, நம்மை நாமே அடைத்துக்கொள்ளும்படி நமக்கு முன்பாக விரிக்கின்ற 
கண்ணியாயிருக்கிறது. 


தேவன்‌ நாம்‌ செயல்படவேண்டுமென்று விரும்புகிறார்‌. பிதா கிரியை செய்கிறபடியினாலே நானும்‌ 
கிரியை செய்வேன்‌ என்று இயேசு சொன்னார்‌. “ஏரோது உம்மைப்பிடித்து சிலுவையில்‌ 
அடிக்கவேண்டூமென்றிருக்கிறான்‌”. என்று ஜனங்கள்‌ இயேசுவிடம்‌ சொன்னார்கள்‌. இயேசுவோ “நான்‌ கிரியை 
செய்து கொண்டேதான்‌ இருப்பேன்‌” என்று அந்த நரிக்குப்‌ போய்ச்சொல்லுங்கள்‌ என்று மாறுத்தரம்‌ 
சொன்னார்‌. நெகேமியாவின்‌ செயல்பாட்டை நிறுத்துவதற்காக, சத்துரு செமாயாவின்‌ மூலம்‌ நெகேமியாவை 
ஒளிந்துகொள்ளும்படியாக ஆலோசனை சொன்னான்‌. ஆனால்‌ நெகேமியாவோ “என்னைப்போன்ற மனிதன்‌ 
ஓடிப்போவானோ? என்னைப்போன்றவன்‌ உயிர்‌ பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய்ப்பதுங்துவானோ? 
நான்‌ போவதில்லை (நெகேமியா 6.11) என்று மறுத்துக்‌ கூறினதினால்‌ கண்ணியில்‌ அகப்படாமல்‌ 
தப்பிக்கொண்டான்‌. சாத்தான்‌ நம்மைக்‌ கிரியைச்‌ செய்யவிடாமல்‌ வைத்துவிடவேண்டும்‌ என்று எப்பொழுதும்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. எனவே நாம்‌ இந்தக்‌ காரியத்தை எப்போதும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்வது அவசியமாயிருக்கிறது. 


இடறல்கள்‌ வராமல்‌ தடுப்பது முடியாத காரியம்‌ ஆனால்‌ எந்த இடறல்களாலும்‌ எனது 
செயல்பாட்டை நிறுத்த இயலாது என்று இயேசு ஆணித்தரமாகக்‌ கூறி சவால்விட்டார்‌. எனவே நாம்‌ 
ஒருவேளை இப்படிப்பட்ட இடறல்களினால்‌ காயப்பட்டு நம்மை நாமே அடைத்துக்கொண்டு உள்ளேயே 
இருப்போமானால்‌ அதை உடைத்தெறிந்து வெளியேற முயற்சிசெய்வோம்‌. உள்ளான காயங்களால்‌ கூட 
பிசாசே நீ எனது செயல்பாட்டை நிறுத்த முடியாது என்று வெற்றிப்‌ பாதையில்‌ தொடர்ந்து முன்னேறிச்‌ 
செல்வோம்‌. வெளிப்படையான காயங்களை அல்ல உட்புறமாக உள்ள காயங்களை தேவன்‌ குணமாக்கும்‌ 
படி தேவனண்டை கடந்துவருவோம்‌. 


நான்‌ ஒரு நாள்‌ ஒரு கன்றுகுட்டியைப்பார்த்தேன்‌. அதனுடைய வயிற்றுப்பகுதியில்‌ யாரோ அதைக்‌ 
காயப்படுத்தியிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ அது எதைக்குறித்தும்‌ கவலைப்படாமல்‌ அந்த காயத்துடன்‌ புல்‌ 
மேய்ந்து கொண்டேயிருந்தது. காலையிலிருந்து மாலை வரை அது மேய்ந்துகொண்டேயிருந்தது. 
காயம்பட்டதினால்‌ மூலையில்‌ படுத்துக்கிடக்கவில்லை. நாம்‌ இந்த கன்றுகுட்டியைவிட சாதாரணமாகப்‌ 
போய்விடக்கூடாது. ஒருவேளை ஆழமாக, அகலமான காயமாக இருக்கலாம்‌. ஆனால்‌ நாம்‌ நமது 
வேலையில்‌ முடங்கிச்‌ செயல்படாமல்‌ போய்விடக்கூடாது. தொடர்ந்து முன்னேற வேண்டும்‌. 


3. சத்தியத்தை உணராமலிருந்தால்‌:- 


எப்போதும்‌ கற்றாலும்‌ ஒருபோதும்‌ சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண்‌ 
பிள்ளைகளுடைய வீடுகளில்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ நுழைந்து, அவர்கள்‌ வசப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
யந்நேயும்‌ யம்பிரேயும்‌ மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும்‌ சத்தியத்துக்கு எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌. இவர்கள்‌ துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள்‌, விசுவாசவிஷயத்தில்‌ பரீட்சைக்கு நில்லாதவர்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ அதிகமாய்ப்‌ பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும்‌ 
வெளிப்பட்டதுபோல, இவர்களுடைய மதிகேடும்‌ வெளிப்படும்‌. 2 தீமோத்தேயு 3.7-9. 


சத்தியத்தை கற்றாலும்‌ உணராமல்‌ இருக்கிறவர்களை சத்துரு எளிதாகத்‌ தனது கண்ணியில்‌ 
அகப்படச்செய்துவிடுகிறான்‌. சிலர்‌ எப்போது பார்த்தாலும்‌ கற்றுக்கொண்டேயிருப்பார்கள்‌. அநேகக்‌ 
காரியங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்கிற பசி, தாகம்‌ அவர்களுக்கு இருக்கும்‌. ஆனால்‌ ஒருபோதும்‌ 
கற்ற சத்தியங்களை தங்களது வாழ்க்கையில்‌ அப்பியாசப்படூத்தமாட்டார்கள்‌. இன்னும்‌ கேள்‌, இன்னும்‌ 
கேள்‌ என்று பிசாசாவைன்‌ ஏவிவிடுவான்‌ ஆனால்‌ கேட்டவைகளின்படி நடக்கவிடமாட்டான்‌. இப்படித்தான்‌ 
இன்றும்‌ ஜனங்களை அவன்‌ வஞ்சித்துக்கொண்டு வருகிறான்‌. 


ஊழியர்‌ ஒருவர்‌ என்னிடத்தில்‌ வந்து நீ இன்னமும்‌ பரிசுத்தமாகவேண்டும்‌, இன்னமும்‌ நீ 
பூரணமாகவேண்டும்‌. நீ எப்போது பூரணமாவாயோ அப்போது சென்று சுவிஷேசத்தைப்‌ பிரசங்கி! என்று 
சொன்னார்‌. நான்‌ அவரிடம்‌, பூரணமான பின்புதான்‌ பிரசங்கிக்கவேண்டுமென்றால்‌ ஒருவர்‌ கூட இன்று 
சுவிஷேசத்தைப்‌ பிரசங்கிக்க தகுதியுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌!' என்று சொன்னேன்‌. அவர்‌ 
சொன்னதின்படி பார்த்தால்‌ பவுல்‌ கூட சுவிஷேசத்தைப்‌ பிரசங்கிக்க தகுதியுடைவர்‌ அல்ல. ஏனென்றால்‌ 
நான்‌ இன்னும்‌ தேறினவனாகவில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார்‌. பேதுருவும்‌ கூட தகுதியுள்ளவர்‌ 
அல்ல. ஏனென்றால்‌ பேதுரு மாய்மாலம்‌ பண்ணினான்‌ என்று பவுல்‌ சொல்லியிருக்கிறார்‌. இப்படியாக 
எல்லோரிடத்திலும்‌ ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. 


சமாரியஸ்திரீ இயேசுவைக்‌ கண்ட மாத்திரத்தில்‌ கிராமத்தில்‌ போய்‌ எல்லாரையும்‌ 
அழைத்துவந்துவிட்டாள்‌. நீ பூரணமான பின்புதான்‌ போய்ச்‌ சொல்லவேண்டும்‌ என்று இயேசு அவளிடம்‌ 
சொல்லவில்லை. இயேசுவோடு கூட சிலுவையில்‌ அடிக்கப்பட்ட கள்ளன்‌ சிலுவையில்‌ இருக்கும்போது 
இயேசுவை ஏற்றுக்கொண்டான்‌. அவனுக்கு சுவிஷேசத்தைச்‌ சொல்ல எந்தவிதத்தகுதியும்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அடுத்த கள்ளனிடம்‌, “கேள்‌ நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படூகிறோம்‌, ஆனால்‌ இவரோ 
தகாததொன்றும்‌ நடப்பிக்கவில்லையே” என்று சொன்னான்‌. 


பிசாசு இப்படித்தான்‌ செய்கிறான்‌, சொல்கிறான்‌. நீ முதலில்‌ பூரணமாகு: பின்பு சுவிஷேசத்தைப்‌ 
பிரசங்கி! என்று சொன்ன அந்தப்‌ பிரசங்கியாருடன்‌ அப்படி அல்ல என்று நான்‌ உறுதியாகச்‌ சொன்னேன்‌. 
அது தவறான உபதேசம்‌. நாம்‌ சென்று கொண்டேயிருக்கையில்‌ வளர்ந்து கொண்டேயிருக்கிறோம்‌., நாம்‌ 
வளர்ந்துகொண்டிருக்கும்போதே சென்று கொண்டுமிருக்கிறோம்‌. (We grow as we gO and we gO as we 
ஜூ) இப்படிப்பட்ட அநேக தவறான உபதேசங்களினால்‌ பிசாசானவன்‌ இன்று அநேகரை தனது 
கண்ணியிலே அகப்படுத்தும்படி தேடிக்கொண்டிருக்கிறான்‌. 


மேலும்‌ எங்களை விரோதிக்கச்‌ சமயந்தேடுகிறவர்களுக்குச்‌ சமயம்‌ கிடையாதபடிக்கு, தங்களைக்‌ 
குறித்து  மேன்மைபாராட்டுகிற காரியத்தில்‌ அவர்கள்‌ எங்களைப்போலக்‌ காணப்படூம்படி, நான்‌ 
செய்வதையே இன்னும்‌ செய்வேன்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ கள்ள அப்போஸ்தலர்கள்‌, கபடமுள்ள 
வேலையாட்கள்‌, கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்‌ 
கொண்டவர்களாயிருக்கிறார்கள்‌. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும்‌ ஒளியின்‌ தூதனுடைய வேஷத்தைத்‌ 
தரித்துக்கொள்வானே (2 கொரி 11.12-14) 


சாத்தானும்‌ ஆவிக்குரிய வேஷத்தைத்‌ தரித்து செயல்படமுடியும்‌. அவனுடைய நோக்கமெல்லாம்‌ 
நமக்கு விரோதமாய்ப்‌ பேசுவதுதான்‌. எனவேதான்‌ பவுல்‌ நான்‌ செய்வதையே இன்னும்‌ செய்வேன்‌ என்று 
வைராக்கியத்துடன்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ ஏவாள்‌ சர்ப்பத்தினுடைய பேச்சைக்கேட்டு வஞ்சிக்கப்பட்டது 
போல சபையும்‌ வஞ்சிக்கப்படுவிடுமோ என்று பவுல்‌ பயப்படுகிறார்‌. ஆனாலும்‌ கற்புள்ள கன்னிகையாக 
அதை கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ என்ற வைராக்கியத்தோடு கூட காணப்பட்டார்‌. 


நாம்‌ இதுவரை செய்தவைகளையே தொடர்ந்து செய்வோமானால்‌ நாம்‌ பிசாசினுடைய 
கண்ணியினின்று நம்மைத்‌ தப்புவித்துக்கொள்ளலாம்‌. ஆலோசனையை அசட்டைபண்ணினால்‌, உப்புறமான 
காயங்களோடிருந்தால்‌, சத்தியத்தை உணராமலிருந்தால்‌ சத்துரு நம்மை வஞ்சித்துவிட அநேக 


வாய்ப்புகளுண்டு. எனவே சத்துருவின்‌ கண்ணிகளை அறிந்துகொண்டு, அவன்‌ விரிக்கிற வலையில்‌ 
விழுந்து செயலிழந்து போய்விடாமல்‌, சத்தியத்தை  உணர்ந்தவர்களாய்‌ மாத்திரமல்ல அதை 
வாழ்க்கையில்‌ செயல்படூத்துகிறவர்களாய்‌ காணப்படூவோம்‌. 


விண்ணகப்‌ பயணந்‌ தொடங்கிய பலர்‌ 
மண்ணிலே கண்ணியிலே பிசாசின்‌ கையிலே 
கண்ணினாலே இச்சித்து கண்ணியிலே பட்சியாய்‌ 
கதறக்கூட வழியின்றி கால்களைப்‌ பதித்துக்கொண்டு 
தனிமையெனுஞ்‌ சுவருக்குள்ளே உயிரில்லாதவன்‌ போல்‌ 
அடுத்தவன்‌ ஆலோசனைக்கும்‌ அகமளிக்காமல்‌ 
காயம்பட்டதினாலே மாயமாய்ப்‌ போய்விட்டார்களே 
தந்திரங்கள்‌ தெரியாததுதான்‌ இவர்கள்‌ 
தடம்புரண்டதற்கு காரணம்‌! 


ம்ம்ம்‌ மம்‌ மமம்‌ 


